சிவமயம்‌. 
எழுமூர்‌ 
வீராசாமி உபாத்தியாயர்‌ 
இயற்றிய 


சிவசங்கர சதகம்‌. 


இஃது 
மகாவித்வான்‌ 
காஞ்சீபுரம்‌-இராமசாமி,சாயுடு அவர்களால்‌ 
பார்வையிடப்பெற்றது. 


மதராஸ்‌ ரிப்பன்‌ அச்சியந்திரசாலை, 
87, தம்புசெட்டி வீதி, சென்னை. 


[2-வது பதிப்பு] 
1917 
விலை பைட 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


௨ 
சிவமயம்‌. 


சிவசங்கர சதகம்‌. 


காப்பு. 
வே ண்பா. 


சிற்சபையிலாடஞ்சிவசங்கரேசுரன்மேற்‌ 
பொற்சதகநாளும்புகலவே-எற்கருஞாம்‌ 
மாதஙகவத்திரத்தான்‌மாமலரோனும்பணிய 
மாதங்கவதீதிரத்தான்வம்‌ த. 

இதுவுமது. 
தேவாநிசேவன்‌ வெசங்கரேசு ரன்மேற்‌ 
கோவாமணிச்சதகங்க_றவே-—-மூவாதி 
தவளமதவாரண த்தான்றான்பாவுமெங்கள்‌ 
கவளமதவாரண த்தான்காப்பு. 


நூல்‌. 

கார்சொண்டமே ஸனியன்மன்றல்சூழ்‌ சளிகொண்டசெம்‌ கம 
லன்றருத்‌, தார்கொண்டலிம்‌ திரன்கானவர்‌ தயைகொண்டமா தவ 
ரந்தணர்‌, நீர்கொண்டகின்‌ னருள்கொண்டலோ நிறைகொண்ட 
னர்‌ கறைகண்டனே, சீர்கொண்டசங்‌ கரிபாகனே இவெசங்கரா எவ 
சங்கரா. (௪) 
புல்லாடராவ ணிஙேணீியும்பொன்மான்மழுத்திரிகுலமும்‌ 
இல்லாமனல்லறனு திகளினிதாகவன்‌ றொருநால்வருக்‌ 


குல்லாசமாவுரைசெய்‌ இடவொளிர்தசுதிணாஞூர்த்‌ சங்கொடு 
செல்லார்னெக்கல்லாலின்வாழ்‌வெசங்கரா சிவசங்கரா. (௨) 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


2 சிவசங்கா சதகம்‌. 


நாணாகவாசுகமர்‌ தரகன்மத்ததாய்‌ச்திருமாலுடன்‌ 

கோணாமல்வானவர்‌ சானவர்கூடடிச்சடல்சடையன்‌ றவர்‌ 

வாணாளை மாய்‌ ததிடவர்‌ ச௨வ்வன்னஞ்சையுண்டுயவைத்‌இடுஞ்‌ 
சேணார்பிறையணிவேணியாசிவசங்கராசவசங்கரா. (௩) 


கதேராகமானிலமான்மகன்‌ நி றல்குதனந்கியுமாலுடன்‌ 
கூராகவெஞ்சரமாமறைக்கொடுவேகவெம்பரியாகவே 
போராரடற்சயவீரர்போற்போய்ப்புன்னசைசெய்‌சககு அம்‌ 
சேரார்திறிபுரமட்டதென்‌வெசங்கராவெசங்கரா, (=) 


முலாசமகெறிசண்டசன்்‌மிருசண்டுமாமுனிபுத்திரன்‌ 

மேலாய்மிகு£ ற்றங்கொடுமேதிப்பிடர்வருசாலனைச்‌ 
சாலாலுதைத்தவவன்பனைக்சாச்தோயிடர்‌ தீர்த்தாளெனைச்‌ 
சேலார்விழியுமைபாகனேவெசங்கராவெசஙகரா. (ட) 


தேடாவரும்பொருடேடி ட்டிசைரோக்கியேசெலும்வாணிபன்‌ 

காட £ஈகுமவவுழிகங்குலிற்கார்மாரியா ற்சவலைப்பட 

வாடாதென வொரறாதோழனாய்வம்‌ தாண்டவாறெனையாளுவாய்‌ 
சேடாதனன்பணிபாதனேசிவசங்கராவெசங்கரா, (௬) 


இருமொழமுடியும்பணித்தலர்‌ தூ வுமாவடிகாணவே 

மாருடுமைந்தன்‌ றர்சையும்மாவன்னமாவாய்க்காண்லொர்‌ 
சீருபொம்பணிவேணியைசசேய்க்காய்வளை தீசருள்செய்ததென்‌ 
சேருதெங்குமவண்ணனேஃவெசங்கராவெசங்கரா. (௭) 


ஐயாவுனக்கணிசெய்ததேனலாமாலையையந்காளிலோர்‌ 
மையார்குழற்கணிகைச்கணிமறையாளனிவா ப்கோயில்வம்‌, 
தையானனாவருள்‌் செய்கெனவணிகேசமார்முடிகாட்டி௰ 
செய்யாவதிசயமென்சொல்வேன்‌வெசங்கராவெசல்கரா. (அ 


அம்பொன்முடிவல்லாளஞுர்ச்கரு ளீர்‌இிடுஞ்சேயின்‌ நியே 
பைம்பொன்மணிப்பலவீர்துகற்பயனில்லையென்‌ 2 சனா ஓனை 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


சிவசங்கர சதகம்‌. 3 


கம்பித்துதிசெயுகாளையின ற்பாலனாய்வம்தாண்ட ர்ச்‌ 
செம்பொற்சபாபதியெற்கருள்‌ வெசங்கராவெசங்கரா, (௯) 


வாணாடனைநிலையென்றெழின்மடவார்மயற்கடன்மூழ்யே 
வீணாள்கழித்தேயுன்னீருவிரையார்மலர்ப்ப தகாடியே 
பெணாதழன்றிடுமெற்குமீ பெருவாழ்வளித்தருள்செய்குவாய்‌ 
சேணாகராபணிதேவனேவெசஙகராசிவசங்கரா. (௧௦) 


மசத்தாதிசைவர்கள்பூசைசெய்மலராய்மதித்‌ அயர்சல்லினை 
யகத்தாவலாலுனையேயெறிந்தன்புற்றிமெச்சாக்கியற்‌ 
இகத்தார்க்கரும்பொருடர்‌தநீியெனையாளிலவ்விசைரீக்குமோ 
செசத்தாதியேயொளிர்சோதியேவெசல்சசாவெசககரா.. (கக) 


காட்டையுடேப்பூராகவோர்கவிகைக்குளேயாசாண்டிடும்‌ 
வேட்டைத்தொழிலெயினப்பிரான்வேதாம்‌ தநின்வதன த்திலார்‌ 
ஓட்டைக்கணிற்றன்கண்களை யுறவைத்தல்போவென்செய்வன்யான்‌ 
சேட்டைப்பொறியற்றோர்பணிரிவசங்கராசிவசங்கரா, (௧௨) 


வில்லார்மணிமுடிகுடியவி அவின்குலத்‌௫ அபார்த்தன்‌ முன்‌ 
பொல்லாதவைம்புலவாதையைப்போக்டி த்தவஞ்செயவம்‌ மீ 
வில்லாலடியுண்டேயருள்வேடிச்கையேமிகான்றுகாண்‌ 
செல்லாரழற்கிரிவாசனேரிவசங்கராவெசங்கரா. (௫௩) 


பாண்டிப்பதிதனில்வாழ்வுகொள்பரிச த்தவாணிபமா தனை 
வேண்டித்துதித்திடவந்தவள்வீதத்தொழிற்கேகூலியா 
யாண்டிட்டபிட்ணெடவ்வினையாகாமையாலடிநீபடச்‌ 
சேண்டங்குவோர்க்கும்பட்டதென்‌வெசங்க ராவெசனங்கரா. (௧௪) 


உனைநிந்தைசெய்வோர்வாழ்வுதானுடைபட்டிடுமெனலுண்மையே 
யென வெண்ணயாவமரும்வானவர்க்கிறையாமுனையிகழ்வான சொற்‌ 
தனையேயுமைத்தேதககன ற்றலைபோய்த்தகர்‌ ததலையாகனான்‌ 
சினயமின்லையோர்பெறுசெல்வமேசிவசங்க ராசிவசக்கரா. (௧௫) 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


த்‌ சிவசங்கர சதகம்‌. 


ஆதித்தனையொருபாத்‌்திரமாய்சக்கொண்டுரீயச்சாளிலே 

பூ திப்புனேர்தொளிர்மெய்யொடும்போர்தேகுலாலன்‌ றன்மனஞ்‌ 
சோதித்தவர்குணிக்கிமுற்சுகமிந்தநின்‌மலதேவமால்‌ 

சேதித்துனை ததொழவெற்கருள்‌ வெசங்கராரிவசங்கரா. (௧௬) 


திதாஞ்சவுமியர்கூடியே திருாவினுக்கரசன்‌ றனை 
வாதாடிரீற்றறையுய்த்‌ அமேவன்கற்பிணிச்தேயத்தியின்‌ 
மீதாயெறிகதிடவேயசைமிதப்பிச்குகின்‌ விளையாட்டெனே 
சேதாம்பல்போன்றொளீர்வாயனேவெசங்கராசிவசங்கரா, (௧௭) 


தோண்டென்றுநீமுறிகாட்டிமுன்சரு திப்பிராமணனாயவை 


யண்டிச்செயுமணநீக்கியெம்மாரூரனுக்சருள் செய்ததைக்‌ [ம்‌ 
கண்டிங்குனை ச்தொழுவேன்‌ றனைக்கா த்தாள்‌ கலாப்பவமென்‌ சொலா 
செண்டூரவிரன இமோகனாவசங்கராவெசங்கரா. (௧௮) 


மாலஞ்சிவாரி இபுக்கவுமலரோனரூபமதாகவும்‌ 
வேலஞ்சுகண்சசிகெள்வனும்‌ வீலகுஞ்சலர்தரசூரரின்‌ 
பாலஞ்சுவெண்மலைநண்ணவப்ப தீகன்‌ நனைச்சண்டித்திடுஞ்‌ 
சேலஞ்சமாரலைவாயனேவெசங்கராிவசங்கரா, (௧௯) 


௮ஞ்சாதவன்கொலைசெய்‌ திட வறியா தவன்‌ னிலையெய்திட 
மஞ்சார்குழன்மடவார்மயல்மாறா அழல்வசையாளனியான்‌ 
எஞ்சாமனியெனையாள்ஃ 6 சயெழிலாகுமீதறியாய்கொலோ 
செஞ்சாந்தணிவரைமார்பனேசிவசங்கராசவசங்க ரா. (௨௦) 


யோகுற்றவர்க்கருள்செய்யுநியோகுற்றனையென்றெண்ணியே 
பாகுற்றசெஞ்சொல்வாணிசன்பதியேமு தல்முனிவோர்கள்சச்‌ 
தேடிச்‌ அமாரனையேவமத்செய்வத்திறன்மிகன்றுகாண்‌ 
சேகுற்றமூவிலை வேலனேசிவசங்கராவெசங்கரா. (௨௧) 


தேவாதிதேவாவுன்‌ தனை த்தியானஞ்செய்சேவருமர்‌ சணன்‌ 
மேவாவரும்பகிகொண்டுதன்‌ விரைவாய்‌ தி றந்‌ தி காலையில்‌ 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


சிவசங்கர சதகம்‌. 5 


தாவாவருங்கொடிவாயனக்தரவேயதற்கருள்செய்திஞ்‌ 
சேவாச்கொடிப்பணகங்கணாெவசங்கராவெ௫ங்கரா. (௨௨) 


தவநீதிசேர்‌திருவா தூர்‌ தீதனிசாயகர்க்காயன்‌ அம 
நவஞாலமேனரியானதைகவையற்றாற்பரியாக்குமுன்‌ 
உவமானயில்லாச்‌£ரெனலோவாமலின்‌ றெனையாளருட்‌ 
சிவஞானசற்குருமாதனே வெசங்கராவெசங்கரா, (௨௩) 


அம்புற்றசெவ்வன சர்தனையணியார்முனிெரம்வைத் துமே 
வெம்பும்மருங்கானிற்செலவிரைவாகமுன்வருசேனமும்‌ 
பம்புஞ்சிதைகிழறக்தவப்பா நி ற்குவிண்பா வித்திடுஞ்‌ 
செம்பொற்லையாயெற்கருள்‌வெசம்க ராவெசங்கரா, (௨௪) 


கானித்திரிபசுவாகிரீகாலன்னருங்கள்றாய்மதில்‌ 
வானுற்றிடுஞ்சிகரத்திருவாரூரிலேவளவன்மகன்‌ 
தானுற்றவத்தேர்ச்சா னு ற்சாங்கன்றெமுர்தகயென்னகாண்‌ 
கெனுற்றகொன்றைத்தாரனேசிவசங்கரா சிவசங்கரா, (௨௫) 


கோச்ன்னிறகொடுவெண்மணிக்கோவைப்புனையொருசித்தனாய்‌ 
மிக்கோர்புகழ்‌ சமிழ்மாறனார்மிளிருஞ்சுவைக்சல்யானை யை 
இச்குத்தினச்செயவைத்தவன்னிணையற்றசொன்சொல்‌ லுவேன்‌ 
செக்சச்வெர்திடுமேனியாய்வெசங்கராவெசங்கரா. (௨௪) 


இருர்தாமரைப்பொய்கைக்குளேயிழிபூசுரன்மகனைக்கரா 
வருந்தப்பினர்பலகாள்கழித்தவவா றறித்திெர்தரர்‌ [ன்‌ 
பொரும்‌ அம்திராப்ப திகஞ்சொலப்பு தல்வன்வரும்புகழென்சொல்வே 
இராம்‌ அம்பணியணிமாம்பனே வெசங்கராசிவசங்கரா, (௨௭) 


கேரங்கார்குழ ந்சலையார்‌ த தற்குயிலார்மொழியயிலார்விழிப்‌ 
பங்கேருகவ தன தீதிருப்பாவைக்குமீபகர்‌தா யென 
மங்சாதருள்செயுநின்னையேவாழ்த்தென்முனேவாராதெனோ 
செங்காவியங்கணிபாசனேவசல்கராசிவஎங்கரா, (௨௮) 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


6 சிவசங்கர சதகம்‌. 


தாவும்புவிக்கான்‌மாமுனிதனையற்குணப்பால ற்துனை 
மேவித்‌துதிசெயமா அயில்வெண்பாற்கட றனையிந்தவுன்‌ 
எவற்றலைக்கொளுமென்‌ றனுச்டின்‌ நீயவேறொன்‌ நில்லையோ 
சேவற்கொடி ச்சேய்தர்தையேசவசங்கராசிவசங்கரா. (௨௧) 


தாய்வேண்டிலன்‌ தமர்வேண்டிலன்‌ சற்‌ றும்பிதாதனைவேண்டில ன்‌ 
சேய்வேண்டிலன்‌ றமர்வேண்டிலன்‌ செற்றார்ஈலர்‌ தனைவேண்டிலன்‌ 
மாய்வாகுமில்லவள்வேண்டிலன்மாகேவஙின்‌னருள்வேண்டுமுன்‌ 
செய்வேண்மெவேலினையீக்தலாசிவசங்கராவெசங்க ரா. (௩௦) 


படியேழ்சுமக்திமமானைகள்பதறித்திடுகடவேபணி 

இடிய ற்றெனத்திகைமேவுவோரிரியத்தவமுனிவோர்விடுச்‌ 
அடியைத்தரித்தாயென்மன த்‌.தயர்நீக்கனிற்கரி, 'தாகுமோ 
செடியற்றமாமறையோர்புகழ்சிவசங்கராசிவசங்கரா. (௩௧) 


அரிதானமானிடதேகமிங்கடியேனெடுத்ததனான்மிகப்‌ 
பெரிதானவுன்னருள்வேண்டினேன்பின்னென்பதேபிழையாகுமே 
விரிபானிலாவெயிறுர்தழன்மேவஞ்சிகைக்கொலையாளராய்த்‌ 
இரிதானவர்குலகாலனேவெசங்கராிவசங்கரா. (௩௨) 


சிச்சேழுகற்குவடெட்டுமிச்செகமுஞ்சிசைத்திடுவென்றுரை 
தர்தேமுனம்முனிவோர்விடத்தழல்வீசியேறின்மி திலே 
வந்தேவிழும்மமுவைக்கரம்வை தீ தாயெனக்கருள்வைப்பையோ 
செர்கேன்மலர்ப்பதவண்ணலே&வெசங்க ராவெசகங்கரா. (௩௩) 


ககனப்பெருவெளியின்மஇிசலையுண்ணவல்லவரான்‌ விடும்‌ 
இசன்மானைகின்கையிலேக்தலுக்கிழிவல்லவென்‌ றனையுன்பதத்‌ 
தசம்வைத்தலீ தறியாய்கொலோவடியாருயிர்ச்குயிராயுுஞ்‌ 
செகசாதசற்குருபோதாற்வசங்க.ராசிவசல்கரா. (௩௪) 


பழுவத்துள்வாழுரவோர்சடம்பணியால்வருமழல்கால்வி ழி 
யுழுவைக்கொடுங்க தமிநிவர்‌ துறவேய தன்‌ சராமத்தினை த்‌ 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


சிவசங்கர சதகம்‌, 7 


தழுவித்தரித்திமொடையாய்‌ சமியேற்கருடருவாய்கொலோ 
செழுமைச்சருங்சைலாசனேவெசககராசிவசற்கரா. (௨௫) 


மாப்போதசற்கமளுபமாய்வந்தன்‌ அரீயொருமைந்தனை த்‌ 
தாப்போதவுண்ச நியாவென த்தருமன்புளோர்ச்சேயன்னருள்‌ 
காப்போஅவல்லூற்கன்மனக்கடையமேற்குமுண்டாமோசொலாய்‌ 
சேப்போதெனும்பதகாதனேவெ௫ங்கராகிவசங்கரா, (௩௬) 


பர்தப்பெருர்தொடரற்றிடப்பயில்வேள்‌ வியோர்தன்னேவலால்‌ 
வந்தப்பலபணி தன்னையேமடழ்செர்கலன்றாஞகவே 
சம்தப்புயத்தணி௫ன்‌ றதுன்‌ றகையென்பனோதயையென்பனோ 
செர்தண்கடுக்கையின் மாலையாய்‌ வெசங்கராவெசங்கரா. (௩௭) 


போல்லாதவெங்கொலைசெய்யவேபுகுவன்‌ மூயலகனைப்பவம்‌ 
இல்லாதவுன்டாதத்‌ அறுமியலீயுகின்‌ தனைவாழ்‌ தஅமில்‌ 
கல்லாதவிவ்வெளியன்‌ ரனைச்சாவாதுனக்கதமோசொலாழ்‌ 
தில்லாபுரிவாழ்சக்தராவெசங்கராசிவசங்கரா. (௩௮) 


செர்திகிறக்குறளுச்குமுன்செந்தாமரைப்பா சச்தொழச்‌ 
தந்தாயருட்சண்ணென்னிலன்‌ சரணண்டியேசரணென்‌ னுமென்‌ 
சிந்தாகுலந்தனை நீச்டொச்செயலென்னவிவவியலென்னகாண்‌ 
செர்சாமரைச்சண்ணன்றொழுஞ்செசங்க.ராசவ௫ங்கரா. (௩௯) 


பொய்யன்‌ கொலைக்களவுஞ்செயும்பொல்லா தவன்புரையேயிகும்‌ 
வெய்யன்பொறாமையையுட்கொளுயிகுபா தகன்மிடியோர்க் டொக்‌ 
கையன்கனாவினுசன்னெ நறிகருசா தயான்‌ கதிசேரநின்‌ 
செய்யன்பருளூளதாகுமோ௫வசங்கராசிவசங்கரா, (௪௦) 


கற்ருச்சள்பற்பலமேய்த்‌இடுக்கண்ணன்மலர்க்சடவுண்முனம்‌ 
முற்றாச்ினங்கொண்டேயவர்முடகும்பொழுதிறைர்வாச்‌ 


சற்ருலுமஞ்சாவிதிதலைகொய்சவாமூவாசையைச்‌ . 
செற்றர்தொழும்பொற்றாளனே சிவசங்கராசிவசங்கரா. (௪௧) 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


8 சிவசங்கர சதகம்‌. 


மேய்யாகநின்னருள்வேண்டினோர்மேவாதபாக்யெயில்லையாற் 
பொய்யாசவாஞ்சையினாலுனைப்போ த்துந்திறம்பொய்யல்லவே 
ஐயாவினியடியேற்குகின்னருள்‌ட்டமாறுஎதாகநீ 
செய்யாவிடிலெவவாறுய்வேன்‌சவசங்கராவெசங்கரா. (௪௨) 


அம்போதமேயிகும்வா வியினருகாவுறைர்திடமந்தணர்‌ 
தம்போதமேன்மைகள்குன்‌ நிடச்சமர்செய்தவர்‌ சவமாய்த்திடும்‌ 
வெம்போதமாமுககுரனைவிளியச்செயும்விறல்வீ வென்‌ 
செம்போதகந்தனிலுற்றவாசிவசங்கராவெசங்கரா. (௪௩) 


கோம்பொன்‌ நினான்மண்‌ £ றியங்கு ஐ தா ன வன்‌ றனைமாய்த்து பின்‌ 
பம்பும்முயிர்த்தொகையாவையும்பதறச்செயுமொருகேழலை 
வெம்புஞ்னெத்தாற்கொன்‌ றநின்வெண்கோடணிவிசயத்தினைச்‌ 
செம்பொன்மலர்க்கிறையுஞ்சொல்ாரன்‌வெசங்கராெவெசங்கரா, (௪௪) 


பேருமாறனாரொருகானிலேபெலவேட்டைசெய்தேபின்பவர்‌ 
வருமாறில்வெம்பசிமேவவுன்வடி.வின்‌நியுண்ணேனென்னரநின்‌ 
னுருமானவேசெய்யாப்பிலுன்னுருவானசென்னோசோசொலாய்‌ 
அிருமாமமஹைசொலும்வாயனே௫யசங்கரசவசங்கா. (௪௫) 


பந்தார்கரப்பரவைடயில்பருமாமனைக்கொரு தூ தனா 
யக்தாருவின்மலர்‌ தூவவிண்ணயனாதியோர்படியாரெலாஞ்‌ 
சிச்தாகுலங்கொளவன்றுநீசென்றாயெனுஞ்€ர்சாணவோ 
செர்தாமரைத்தாளானதேடிவசங்கராசவெ௫ங்கரா. (௪௬) 


வைதிகமாமுனியன்பினான்மண்மாரிபெய்வித்தொன்னலர்‌ 
நைவித்தபோதவவேதியன்னா தாகதியேதென்திடப்‌ 
பொய்மேவுமவவூர்நீங்குமுன்பொம்பாதசத்குறிபின்வாச்‌ 
செய்தாண்டபெ நதிகள்‌ அன்‌ அவ்ர்‌ அன்பன்‌ (௪௪) 


நய*$சொண்டசார்பெய்யா ததானனிவர்‌ திடும்‌ சலிவெம்மையாற்‌ 
பயங்சொண்னெப்பூிப்பவன்பயொன்மெலிச்திடல்ரீல்கவே 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


சிவசங்கர சதகம்‌. 9 


வயக்கொண்டவெண்மணலைத்நினும்வண்சோழெனச்செய்தன்‌ அந, 
செயஙக்கொண்ட தின்‌ நிலயோசொலாய்‌வசங்க ராெசங்கரா. (௪௮) 


பாலென்னவேயொளீர்வெள்ளியம்பனிமாமலையுறுதேவைகண்‌ 
பாலேதவஞ்செயுமாஐபெண்பாே லவருமுனிவோர்கள்சொல்‌ 
லாலேயவர்க்கருள்செய்ததாலடியேற்குயி ந்சவர்வேண்டுமா 
சேலேமருள்விழிபாகனே வெசங்கராசிவசங்கரா. (௪௯) 


ஆனாஓமென்போத்நீயருமையாவினைப்போத்றூயரும்‌ 
வானாட்டுமிவ்வையத்துளும்வாய்பேசமற்றோரின்மையாய்ப்‌ 
போனாசெனிவினியாவரென்புகர்ச க்குவார்நியேயருள்‌ 
சேனார்மலர்ச்சொடைவேணியாய்வெசங்கராவெசங்கரா. (௫௦) 


திகழுங்கலிங்கச்சாதிபன்சேசச்திலாயெகுட்டசோய்‌ 
இகழ்வாலவனுயிர்நீச்குவானென்னும்பொழுதினிலுன்னருள்‌ 
மிசவாழ்வுதர்தாயாகையான்யிடியேற்குமவ்‌ வினைவேண்டுமோ 
செகநாதனேயிகுபோதனேிவசங்கராவெசங்கரா, (டக) 


சிரமாலைகண்டிகைகுண்டலர்‌ இகழ்மீ அகற்றோயாடையொண்‌ 
கரமாலையுங்கொடுகானிலேகாயாமருமலர்வண்ணனுல்‌ 
கருணலையாவளிசேயெனக்கனமாதவஞ்செய்போதருள்‌ 
சிரமாலையாயருள்பாரையாவெசங்கரா சிவசங்கரா. (௫௨) 


மகவானொருமகமேசெயவளர்விச்சுவவுருவன்னெணும்‌ 
சயாளனைக்குறாவாச்சவத் தவனே செயுக்சவருலரி 

யகமேகொதித்தவனைக்கொலவடர்‌ தீவினை நீர்த்தாண்டதே 

சிகமேலவாசெபூசிதசவசங்கராசிவசங்கரா, (கே) 


துறாவாசமாமுனிசாபமேற்குழ்ந்தெவருமொருநான்குகோட்‌ 
டுருவாரணமுனையேத்‌அமவ்வுழிமீயதைக்காத்தாண்ட னை 
மருவார்கடற்குள்ளாக்குமிவ்வன்னெஞ்சுனக்காமோமுனஞ்‌ 
செருவாரணதச்துமியைப்புனைசிவசக்கராரிவசங்கரா. (௪) 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


10 சிவசங்கர சதகம்‌. 


தாரார்சவேசதன்னல்லணிச்சடைகட்டியைம்பொறிவெட்டியே 


யேராரிலிக்கப்பூசைசெய்தேத்‌ அம்பொழுதேகாலனும்‌ 
வாராகுகாணெறிபோதிலேவர்தாண்டருளெம்மையனே 
சீரார்மதிகதிவேணியாசிவசங்கராவெசங்கரா, 


நாசாயணன்மேனாளினின்னகையார்சிலம்பணிதாளினில்‌ 
இசாயிரமலர்சொண்டுகெஞ்சுறவேயருச்சிச்கும்பொழு 
தேரார்மலரொன்‌ நின்‌ நியேபிருகோகலோர்கண்சாத்தமற்‌ 
சேராழிமாயவலுச்சருள்வெசங்கராவெசங்கரா. 


ட ற்றுமதியணிவேணியாமூரன்மலையெனவட்ட.தில்‌ 
சற்றாகலும்தொலைவில்லெனச்சாற்‌ ஐந்தடா சகையின்புற 
வற்றாவருட்குறளுாண்ணவேமடுழ்தேவமானிடமாவரி 
செற்றுரதன தளாடையாய்வெ௫ல்கராவெசங்கராடி 


அலையாறுகுடியவெர்தையென்னகட்டி ற்பசியனன்‌ மாறவே 
தொலை.பாவறுள்செய்தாளெனச்சொல்லுங்கடிசைச்‌ச்‌ தனை 
நிலையா அமின்‌ நியேவாடுடுமற்கேநின்னிருதாடகந்தருள்‌ 
சிலையார்‌. த தற்பரைகாயகாிவசங்கராவெசங்கரா. 


போன்மாலைவாரிதிதோயவேபுகலத்‌ திருமகளாகிய 
கமின்மாலையங்குழனின்‌ னிருயிளிர்பொற்லெம்படியேற்றிடச்‌ 
சன்மாமலராக்கொண்டவாகடல்‌கடலில்வரவேயகுள்‌ 
சென்மாமலைத்தவனார்‌ ஐ.இிவசங்கராசவசங்கரா. 


(66) 


(௫௫௪) 


(6௭) 


(௫௮) 


(௫௧) 


மாயங்கொளுங்கொலைசெய்கலைவலையென்னமாவிழியார்மயல்‌ 


போயச்சகான்மறை அபுரப்பூம்‌ தாளினை ச்சொழவன்பருள்‌ 
அரயம்பிகைதணமார்புயாசுடருற்றவெவ்வயில்வெற்றிவேல்‌ 
சேயன்‌ றனைப்பெறுமூலனேவசங்கராவெசங்கரா, 


கங்குஞ்சராசாமோடுமெத்தலமும்படுங்கடைகாளினில்‌ 
பொக்குர்‌திறாுமாலோடயன்டோதற்திப்பணிம்‌ இடமுன்புகின்‌ 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


(௬௦) 


சிவசங்கர சதகம்‌. 1% 


அ௮ங்கத்திலாரோணஞ்செயுமைமாவெனைக்கையாதருள்‌ 
சிங்கத்துரிபுனையண்ணலேூவசங்க ராசவெசங்கரா. (௬௧) 


வேலாவலயர்தன்னையேமேவும்புன ற்கரசேவிழுன்‌ 
கோலாசலஞ்செய்‌ சாலவாய்குலையச்செயுமவ்வீரனை 
வேலாலடிவென்றுக்கெவேக்தற்கருள்செய் சாண்டனை 
சலாகமமறைமூலனேூவசக்க ராசவசங்கரா. (௬௨) 


நமனோர்சபோதகமாகவேநாயேனையாளிறைரீயொரு 
திமிர்மாவலவில்வேடனாய்கிலவிச்தொடர்க்தேஞாலமேல்‌ 
நிமியென்னுமன்சளிகொள்ளவேகிறைசெல்வமாம்பொருடக்திடுஞ்‌ 
சிமயப்பருப்பசலிற்கராசவசங்கராசவசங்கரா. ௬௩. 


விக்யொபனஞ்செய்திர்திடவே தம்வலோனிலையென்றுமே 
முூக்யொதிகாரணமாதவமுனிவோர்‌ அய ருறுகாலையிற்‌ 

நிக்சியா இனுங்களி கொண்டிடச்சேயென்னவந்தருள்செய்தைமால்‌ 
சச்சாதெளியெனையாளுவாய்சிவசங்க ராசிவசங்கரா. (௬௪ 


சுரியுற்றரத்தினம்யாவையுஞ்சோ ரர்கொடுபோனாசென 
அசைவற்றுசெந்தமிழ்மாறனாராருந்திருச்சவை தன்னிலே 
வயெக்குலமன்னாகியேவர்தேவமணிதர்தவா 

ஒ%ிவென்னையா ஜனை£மம்பினேன்‌ சிவசங்கரா வெசங்கரா. (௬௫) 


அனலார்வி பியிருகோடொமெ திருங்குரலொடுகூடடவி ந 
ஜனெமாரவம்தேயெற்றிடுஞ்சிர்‌ தூ சமேபொடியாகென 
மனுகிதிமாறன்கையினில்மாய்த்தேமகிழ்கொளுசாதயான்‌ 
இனநின்பணிசெயுமா றருள்‌சவெசங்கராசிவசங்கரா. (௬௬) 


தயவேஅயில்லாதெங்கணுஞ்சார்ந்தெவ்வசையுட லிற்பகுச்‌ 
தயர்வேசெயும்பண்டாச ரன திகுரமாய்‌ தீதம ரர்ச்குமூன்‌ 
இயர்யாவுமீத்தருள்செய்தவாதொழுமென்வினை விடைகொள்ளவா 
செயலீரனை த்தருமுக்கிராசிவசங்கராவெசங்கரர, , (௬௪) 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


12 சிவசங்கர சதகம்‌. 


தாரார்புயக்குலசேகா த்தமிழ்மாறனார்கின தாலயம்‌ 
பாரார்புகழ்கொண்டேத்துமுன்படி.வந்தனைக்கண்டேங்யே 
வாராயரவணிவேணியாமாறித்நிருவடிவையெனச்‌ 
சீராரறான்செய்தாண்டவாவெ௫ங்கராசிவசங்கரா. (௬௮) 


கனலூற்றிடும்விழியுங்கொடுங்காலூ ற்றிம்புழைநாதியும்‌ 
மனவேகமோட இவேகமாய்மடமார்‌சமணர்களேவிடம்‌ 
பனகர்தனைக்கண்டி த துமுன்படி.யேழ்புகழ்மாறற்கறுன்‌ 
சினமற்றமாதவர்போற்றிஞ்சிவசல்கராவெசங்கரா, (௬௧௯) 


தீ சமேவுவிண்ணவர்மண்ணவர்செறியைம்புலப்பசைவென்‌ றியல்‌ 
வரமேதருமுனிவோர்ச்கெலாம்வாழ்வும்பெறுஞ்சுகன்னெ றிச்‌ 
தசமேமுதற்பயனல்‌இடுந்தருமப்பரிச்துவசச்சனே 
சிரமாமலைத்தேவேயருள்‌சிவசங்கராவெசங்கரா, (௭௦) 


காரின்வளங்குன்‌ நித்‌ அயர்க்கடல்வீழ்ந்துழக்கியகிம்பகற்‌ 
ருரின்புயச்குலபூடணத்தமிழ்மாறனின்‌ நிருமுன்னர்வம்‌ 

தாரின்‌ றவெனையாளுவாரமலாவெளப்பொ ற்காசருள்‌ 
சரின்சலாகிதிசேகராசிவசங்கராசிவசங்கரா. (௭௧) 


கனமேகுழல்சயலேவிழிசனியேமொழிதனிமின்னெழில்‌ 
அனமேசடையெண்ணாயிரமரிவைக்குமுன்றொடிபூட்டியவ்‌ 
வனமேதிகமுமையோடுமேவந்தேயராள்‌ செய்‌ தாய்மனச்‌ 
சினமேதவிர்த்தெனையாரவாய்‌வெசங்கரா வெசங்கரா. (௪௨) 


கோசதாம்பலகெறிபோச்சயேகுளிர்பூச்திருவடி தன்னிலே 

தீ. சாம்பலவலர்நீச்யே இனமன்மலர்கொண்டே த்திட 
வாதாம்பலகாணாதிமும்மலமுற்கெடவர்தாண்டருள்‌ 

ச தாம்புயசரணாக இ௫வசங்க ராசிவசங்கரா. (௪௩) 


நி,சமேயுனை ச்‌ த.திசெய்கலேனின தன்பர்சாடொழுஅம்கலேன்‌ 
மதமேயறச்சலைகற்றிலேன்மன மேநிலைபெறவுற்றிலேன்‌ 
ச்சமேகொண்மா தர்சளாசையா ற்சவூலைப்படாதெனையாள்விச 

்‌ இதமேவியிரிரேத்திராவெசல்சராரிவ௫ங்கா. {oo 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


சிவசங்கர சத்கம்‌, 13 


பேர்‌ தக்குளேரறையாவைநீபொருளுச்குளேபொருளாவைறி 
வேதத்துளேயொளியாவைநீவிண்ணுக்குளேவெளியாவைநீ 
நாதத்துளேவிர்தாவைநீகவையற்றநற்சுதையாவைமி 
சீதப்புனன்‌்மகணாயகாவெசங்கரா சிவசங்கரா. (௭௫) 


ற்றின்னிடிகரையார்‌ தறாவலர்தாமரைத்தளிர்மீரும்வண்‌ 
காற்றின்னலைகாற்பாசமாய்ச்சடுசோயினான்‌மிசவாடினேன்‌ 
நீற்றைப்புனைக்‌திடுமெய்யனேநிமலாதடுத்தாட்கொள்ளுவாய்‌ 

8 ற்றற்தவிர்முனிவோர்தொழுஞ்சிவசங்கராசிவசங்கரா, (௭௬) 


கலையைத்தொடர்புலியென்னவேகலுழன்றொடரரவென்னவே 
வலையிற்படும்புள்ளென்ன மாவழலிற்படும்புழுவென்னவே 
மலைவுற்றரோய்‌ தனைநின்கையின்‌மழுவி லன்ன எலாம்‌ 
சிலையாமலையணிகசையனேூவசமங்கராவெசங்கரா. (௭௭) 


வதையாவதைத்திவொதசோய்மாளும்படியாணின்ன ருட்‌ 
புதையாருஎமேவாதசெமபொற்சோதியேபுகழாதியே 
விதையாய்மறைவேசாய்வருவிமலாமுனிவசர்போற்றிடுஞ்‌ 
சிதையாதவற்புதரிற்பராசிவசங்கராவெசங்கரா, (௭௮) 


கார்சண்ட.ற்பைங்கூ ழெனக்கலைகண்டவொண்பிணையென்னவும்‌ 
வர்கொண்ட.மாமதிகண்டிடுமெழில்வேலைரீ ததம்போலவே 
போர்கொண்டவென்‌பிணிநீக்கிறின்பு தமாமலர்தீதாளேயறாள்‌ 
சீர்சொண்டகற்றேசோமயாசவசங்கசாசெசங்கரா, (௭௯) 


கோலையேபழுத்திடும்வேற்கணார்ச்குறாகத்‌ தயர்சொளுமென்மன 
நிலைபெற்றிடவருள்செய்குவாய்நிமலா மணச்சகமலாலயன்‌ 
அலைமேவியஇிருமால்பணியமலாவடற்கழைமேக்திய 
சிலைவேடனையெரிசெய்தவாசிவசங்கராவேசங்க.ரா. (௮௦5. 


பாசொன்றுகின்புகழோதிலேன்பாவிச்திருவடி.தாழ்கிலேன்‌ 
நீசொன்றகின்முடியாட்டிலேனின தன்பர்‌ தாடொழு அய்ேன்‌ 
போரொன்‌ அம்வெவ்வினை தீர்ததுகின்பொற்றாமரைத்தாளேயருள்‌ 
சீசொன்றகார்விடமுண்டவாவெசங்கராசில சங்கரா. (ச) 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


14 சிவசங்கர சதகம்‌. 


தூதாகினாயொருவற்குமுன்றேகைக்குமோர்‌தாயாயத 
போதாமலேயமுதுங்கொடுபொருகானிலேமீச்தாயவர்‌ 
மூதாதையோமூதன்னையோழமுன்னப்பனோவென்னப்பவ 
திதாமழுப்படையாளனேசிவ சங்கராவெசககரா, (௮௨) 


நீரும்விடநீரூர்க்திடுரீணாகமுங்கோணாமதிச்‌ 
தாரும்மலர்த்தாரும்மணித்தடமார்பமும்மடற்குலமும்‌ 
ஆருக்தழலஅபூதீதிமெணிரீ ஐமாதொருக._அமாய்ச்‌ 

ஒீருர்‌துவெள்‌ விடையாயருள்‌ வெசங்கராசிவசங்கரா. (௮௩) 


கல்லாலெறிந்தவருக்குமுன்காலா லதைத்தவருக்கும்வல்‌ 
வில்லாலடித்தவருக்குமேலிரைவாயருள்செய்‌ தாண்ட னை 

சொல்லா ரணமுடிமீடிய தூ யாவுனை ததொழுவன்மனஞ்‌ 
செல்லாவெனையுங்காப்பைகொல்ிவசல்கரா சிவசங்கரா. (qe 


செர்தாமரைமுகமென்னவேசேலேயிருவிழியென்னவே 
சந்தார்தனம்வரையென்ன வேதளர்‌ சிற்றிடை. அடியென்னவே 
கொர்தார்குழல்முகிலென்னவேகுவையுமட.வாராசையாஞ்‌ 

இந்தாகுலக்‌ தீர்‌ த்தாளுவாய்‌வெசல்கராவெசங்கரா. (௮௫) 


வாதப்பெரும்பிணியோளெம்வாடி த்திகைத்திடுவேனைறின்‌ 

பாதத்‌ துசளடைவித்துமுன்பவகோயையுர்திர்ப்பாய்குழைக்‌ 
காதைப்பொரும்விழிபங்சனேகடுவார்ர்தமைக்களனே செழுஞ்‌ 

சசப்பனிச்ச இர்சுடியசிவசங்கராசிவசங்கரா, (அச) 


அம்தாமரை த்தவிசார்தருமயனேழுதர்பலதேவறா 
கமதாவுயிர்க்குயிராமுனைமாடோறும்வம்‌ தனை செய்‌ கதே 
னுந்தார்மலர்ச்கோடுபூசைசெய்து ம்ருர்களியானென்செய்குவேன்‌ 
இர்தாகரன்வளர்பாகனே வெசங்க ராசவுசங்கரா. (௮௭) 


பரமான்நின்பதபங்கயம்பணியாமன்‌மெல்லடிமேவுதா 
புசமாதராசையினாலுழல்புலையேனையோர்பொருளாகவே 
'இரமானரின்சாணாம்புயத்சேனாருட்சடன்ஞூழ்கரீ 
சிரமாலையாயருளப்பனேவெசங்கராவெசங்கரா, (௮௮) 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


சிவசங்கர சதகம்‌. 15 


அவமானகாரியமென்னிடத்தளவில்லையுன்னடியார்க்குச ற்‌ 

றவ மாம்பணியுஞ்செய்லொச்சமியேனினஞ்சொல வேண்டுமோ 
ஈவமானறநின்னருள்செய்வசேசலமாமுமையிடமா இய 
சிவமானதற்பரமூலனேவெசங்கராவெசங்கரா, (௮௯) 


மங்காதகாதலையுன்‌ றன்மேல்வை த்தார்கள்‌ சர்பெ த்ரார்களென்‌ 
தில்காரியர்பலருஞ்சொலுமிசைகேட்னெமேன்மிகவேட்டவென்‌ 
பங்காகிரீயவர்வாய்மொழிபமுெ தன்‌ நிடாப்படிசெய்குவாய்‌ 
சிங்சாரமங்களதேவனேவெசல்கராவெசற்சரா, (௯௬௦) 


அதியேனையாவ £மென்பதையருமாமறைமுடி. யாயெனச்‌ 
குறியேனையாவுஎசெக்குறச்குழையேனையாமடவார்கள்மேல்‌ 
வெறியேனையாகினதன்பர்தாள்மேவிப்பணிபுரியா கவிச்‌ 
சிறியேனையாள்முகலிங்கனேரிவசற்கராவெசங்கரா, (௬௧) 


௪ சாகாலநின்னருணாடுமென்சலனச்சவிர்த்திடவேண்டுமற்‌ 
புதாகாரணக்குருவேசொலைமபொறியித்செலுமனகிற்கபொற்‌ 
பதாகார்வணன்பங்கேருகன்பணியும்பழம்பொருளாகுச ற்‌ 
சிதாகாசசின்‌மயதேவனேவெசம்கராவெசங்கரா, (௧௨) 


சுத்தத்திருக்கமிலாயமேற்றோன்‌ அஞ்சுகா திதச்சுக 
முத்தத்திருக்கன்றேய்றிகமுனிவா திவந்திடரேசெயு 

யி தீதத்திருட்சசைவாடியானிளை யாதிருரதிடவேண்டுமென்‌ 
சித்தத்திரறாக்சதைந்க்கியாள்‌வெசங்கராவெசங்கரா, (௯௩) 


மனமாதியாங்கரணக்களென்வசமாகவுமயலேதருச்‌ 
தீனமாதியாமூவாசைரோய்சாராமலிச்சகமி திலே 
இனமாதியாம்பலபேதமேயெய்தாமலென்‌றனையாளுவாய்‌ 
சனமால்விடையிசையேவருஞ்சிவசங்கராவெசங்கரா. (௧௯) 


போருளே அநின்னருளல்ல அபுகழே அமின்‌ ஐ தியல்ல 

மருளே அநின்கழல்கண்ட பின்மகிழே.தநீன்னன்பல்ல இல்‌ 

இருளே அனையுட்கொண்ட.பின்னிணையேதெனக்டப்பூவினி ந்‌ 
தெருளேததைர்‌ இிடுவோர்பணிவெசங்கராசிவசங்கரா, (௬௫) 


ஞானவவெட்யான்‌ - திண்டுக்கல்‌ 


16 சிவசங்கர சதகம்‌, 


௮த்சாஇிதிச்தொழில்சிட்டிசங்காரமு செயுமரனேமலத்‌ 
தத்சாதியிற்பிறவாகெறிதப்பாதருளிப்போ நீ 

சத்தாதி ரிபுரைராதநற்றுரியங்கடர்திடுசோதியே 
சத்தாதியோர்பலருச்‌.திசவசற்கராசிவசங்கரா. (௧2) 


துர்ப்போதனைத்‌ே தாழிலார்சொலுஞ்சொ, 'ந்கேட்டென்சுழலாமலே 
நற்போதனைக்கிடமாக்கியென்னவை இர்த்திகொ தார்‌ தறின்‌ 

அ ந்போதனைச்லையென்னிடத்தையாவிதேமெய்யாகுமே 
ந்போதசற்குருவேயருள்வெசங்கராசிவசங்கரா. (௯௭) 


உதையாதிடாற்கரடோற்றி யென்னுயிராகிகின்றாப்போ ற்தியன்‌ 
பதையாய்ந்தருள்வாய்போற்‌ மிசல்லானக்தவாரிதிபோற்றிமன்‌ 
பதையாவருங்குருபோத்திபற்பலவாகியபதிபோ ற்றியே 

சை தயாதசி ற்பசபோற்றநியேவெசங்கராசிவசங்கரா, (௯௮) 


பசமேச்துபூரணமேச்தியென்பவாசதற்பாபோத்தியுன்‌ [ன்‌ 

வாமேக்துபு ண்ணியர்போத்றுசண்மணிபோற்றி மாநிதியோற்றிபொ 
ரமேக்துமால்பணிபாதவுத்தமபோற்திிற்சகபோ ற்றியச்‌ 
ரமேந்தசையாபோதற்றிரற்சிவசங்கராகவ௫ல்கரா, (௧௬௯) 


போ தாசரண்பரிபூரணப்பொருளேசரண்புரைய ற்றவோர்‌ 
நாதாசரணெனையாண்டருணம்பாசரணழையார்மலர்ப்‌ 
பாசாசாணென்சொற்கொ ம்பானேசரண்பரிந்தாண்மனோ 
இிதாசாண்சிவனேசாண்வெசங்கராசிவ௫ல்குரா. (௧0௦) 


வான்வாழிசான்மறைவாழியான்வாழ்த்துர்கிருச்சதகத்தடன்‌ 
மான்வாழியுன்மமுவாழிபொன்‌மலையன்ன வெண்புயம்வாழியுன்‌ 
னன்வாழியன்பர்சள்வாழியுன்னருள்வாழியாரியர்வா, செர்‌ 
சேன்வாழ்மலர்ப்பதம்வாழியிச்செகம்வாழியுன்‌ சர்வா யே. (௧௦௪) 


சிவசங்கர சதகம்‌ முற்றிற்று. 


ஞானவெட்யோன்‌ - திண்டுக்கல்‌ 


